


செயற்பாட்டு அறிக்கை / Activity Report 


வருடாந்த செயற்பாட்டு அறிக்கை 2017/ Annual Activity Report January 2017 


நிதி அமைச்சு 
நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம்‌ 


Ministry of Finance 
Transnational Government of Tamil Eelam (TGTE) 


Digitized by the Internet Archive 
in 2022 with funding from 
University of Toronto Scarborough Library 


https://archive.org/details/transnationalgovOOunse 


5.4 


சயற்பாட்‌ 560) 


கொள்கைகள்‌ 

இ. கணக்குகள்‌ 

12. பொதுக்‌ கணக்குகளுக்கான பேரேடூ 

eek உள்ளகக்‌ கட்டூப்பாட்டுக்கான பொறிமுறை 


வருடாந்த வரவு செலவு மதிப்பீடு-2017 
இடைக்கால அறிக்கை 


வருடாந்த நிதி அறிக்கை 


செயற்பாட்டு விளக்க நிகழ்வு 

இறிலங்கா குறித்த சர்வதேச மாநாடூ - மார்ச்‌ 9ந்‌ திகதி 2017 
வருடாந்த இரவு விருந்துபசார நிகழ்வு - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 
அரசாங்கத்தின்‌ மூன்று உயரிய விருதுகள்‌ வழங்குதல்‌ - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 
5.3.1 சிறப்பு விருதுகளும்‌ பெறுநர்களும்‌ 

5.3.2 சிறப்பு விருந்தினர்கள்‌ குறிப்பு 

வருடாந்த கருத்தரங்கு - ஏப்ரல்‌ 23ந்‌ திகதி 2017 

5.4.1 ஆராயப்பட்ட விடயங்கள்‌ 

5.4.2 ஆய்வுரையாற்றியவர்கள்‌ விபரம்‌ 

மக்கள்‌ சந்திப்பு (ஐக்கிய அமெரிக்கா) - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 
நிதிசேர்‌ செயல்பாடூ (ஐக்கிய இராச்சியம்‌) 

நிதிசேர்‌ செயல்பாடூ (ஜேர்மனி) 

நீதி தேடலுக்கான நிதிசேர்‌ செயல்பாடு (கனடா) 


இதர செயல்பாடூகளுக்கான குறிப்பு 

நிதிவள வல்லுனர்களை இணைக்கும்‌ முயற்சி 
நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள்‌ 

சமூக சிந்தனாவாதிகள்‌ இணைப்பு 

தமிழியல்‌ மேம்பாட்டு நடவடிக்கைகள்‌ 


பிற்சேர்க்கைகள்‌ 

பிற்சேர்க்கை 1: நிதி நிர்வாகக்‌ கட்டமைப்பு அறிக்கை 
பிற்சேர்க்கை 2: வரவு செலவுத்‌ திட்ட அறிக்கை 
பிற்சேர்க்கை 3: இடைக்கால நிதி அறிக்கை 


ச 

நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ நிதியமைச்சும்‌ திறைசேரியும்‌ ஒரு அலகாக இணைந்து மேற்கொணரும்‌ 
திட்டங்களையும்‌. செயல்பாடுகளையும்‌ அனைத்து உறுப்பினர்களின்‌ பார்வைக்காக இவ்வறிக்கை 
ஆவணப்பரடுத்துகிறது. 


(1) கொள்கைகள்‌ விளக்க அறிக்கை 
(2) வருடாந்த வரவு செலவு மதிப்பீடு - டிசம்பர்‌ மாத அறிக்கை 
2 இடைக்கால நிதி அறிக்கை - ஜுன்‌ மாத அறிக்கை 
(4) வருடாந்த நிதி அறிக்கை - ஜனவரி மாத அறிக்கை 
என்பன குறித்த விளக்கங்கள்‌ இவ்வறிக்கையில்‌ சுருக்க நிலையில்‌ சமர்ப்பிக்கப்படுகிறது. 


1. கொள்கைகள்‌ 


1. கணக்குகள்‌ 


நிதி நிலவரங்களை செம்மைப்படுத்துவதாயும்‌. திறைசேரியின்‌ நிதி மேலாண்மைக்‌ கொள்கைகளுக்கு ஏற்றதாயும்‌, 
நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ சட்ட அங்கீகாரம்‌ பெற்றதாயும்‌ அமைந்து கணக்குகள்‌ நடைறைப்படூத்தப்பட்டு 
வருகின்றன. கணக்குகள்‌ கீழ்க்காணும்‌ ஐந்து பிரிவுகளாக வரையறுக்கப்பட்டூள்ளன: 

(1) சட்ட நடவடிக்கைகளுக்கான கணக்கு 

(2) அரசியல்‌ நடவடிக்கைகளுக்கான கணக்கு 

(3) புலம்பெயர்‌ சமூகமேம்பாட்டூக்கான கணக்கு 

(4) தாயக உதவிக்‌ கணக்கு 

(5) பொதுநிரவாகக்‌ கணக்கு 
இந்த ஐந்து தனித்தனிப்‌ பிரிவுகளிலும்‌ நடைபெறும்‌ வரவு, செலவு இரண்டூம்‌ நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ 
பொதுக்கணக்கில்‌ கீழ்‌ வரும்‌ பணப்பரிமாற்றங்களாக கணிக்கப்படும்‌. 








ராட்‌ ene eal அனைத்தும்‌ ஒருமித்த நிலையில்‌ வரத்தக்கதாக பின்வருவனவற்றைப்‌ பதிவு 
செய்வதற்காக பேரேடூ ஒன்றை நிறுவி பராமரித்து வருவது நிதியமைச்சினால்‌ உறுதி செய்யப்பட்டூள்ளது. 
(1) பொதுக்கணக்கிலான வரவு செலவு 
(2) பொதுக்கணக்கில்‌ இருந்து AH செய்ய வேண்டிய செலவுகள்‌ கடப்பாடூகள்‌. 
(3) நிதியமைச்சு அங்கீகரித்த ஏனைய வரவுகள்‌. செலவுகள்‌. நிலுவைகள்‌ 

என்பன இப்பேரேட்டின்‌ மூலம்‌ பதியப்படும்‌. 


1.3. bo கட்டு 6 6 

நிதி ரன்‌ athe டாட்‌ ர ரா நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ நிதி அமைச்சகத்தில்‌, 
உள்ளகக்‌ கட்டூப்பாட்டுக்கான பொறிமுறை (Internal Financial Control Mechanism) ஒன்றும்‌ செயற்பாட்டில்‌ 
இருக்குமாறு திட்டமிடப்படுகிறது. 





இந்த உள்ளகக்‌ கட்டுப்பாட்டானது நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம்‌ நிர்வாகிக்கும்‌ அனைத்து நிதி வளங்களையும்‌ 
(1) முறையாகப்‌ பெறுவது 
(2) காப்பாற்றி வைப்பது 
(3) செலவு செய்வது என்பவற்றை உறுதிப்படுத்தும்‌. 


நிதியமைச்சரின்‌ நேரடிக்‌ கையாள்கையின்கீழ்‌ இந்த உள்ளகக்‌ கட்டூப்பாட்டானது நிதி முகாமைத்துவம்‌. 
நடவடிக்கைள்‌ ஆகியவை குறித்த வலுவான நடைமுறைச்‌ சோதனைகளையும்‌. திருத்தங்களையும்‌ கொண்டிருக்கும்‌. 


2. வருடாந்த வரவு செலவு மதிப்பீடு 
வருடாந்த செலவு மதிப்பீட்டினை நிதியமைச்சரின்‌ மேற்பார்வையில்‌ கணக்காய்வுப்‌ பிரிவு தயாரிக்கும்‌. 
அறிக்கை நிதியமைச்சரால்‌ அரசவையில்‌ சமர்ப்பிக்கப்படும்‌. 


அறிக்கையில்‌ துறைவாரியாக கீழ்காணும்‌ செய்திகள்‌ எடூத்துரைக்கப்படும்‌: 

(1) அறிக்கைக்குரிய காலத்தில்‌ ஒவ்வொரு துறைக்கும்‌ கிடைக்கக்‌ கூடிய அல்லது கிடைக்க வேண்டிய 
தொகை பற்றிய விளக்கமும்‌, அளவும்‌ 
அரசவை அந்நோக்கத்திற்காக ஒதுக்கியதானாலும்‌ சரி, அல்லது வேறு வகையில்‌ அமைச்சகத்திற்கு 
வரப்பெற்ற அல்லது வரப்பெற வேண்டிய தொகையானாலும்‌ சரி முன்‌ சென்ற நிதியாண்டுக்கான 
ஒப்பீட்டு விவரங்களோடூ தரப்படூதல்‌. 


—~ 
12 
வம்‌ 


a} இடைக்கால அறிக்கை 


இவ்‌ அறிக்கையானது நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ நிதி நிலைமையை எடுத்துரைக்கும்‌ விதத்தில்‌ 
தயாரிக்கப்படும்‌. 


அறிக்கை ஆறுமாதத்திற்கு ஒருமுறை நிதியமைச்சரால்‌ அரசவையில்‌ சமர்ப்பிக்கப்படும்‌. 


இந்தஇடைக்கால அறிக்கையின்‌ நோக்கம்‌ என்னவெனில்‌, நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ நிதிச்‌ செயற்பாட்டை 
மதிப்பீடு செய்ய இடமளிப்பதற்கான இடைக்கால தகவல்களை வழங்குவதாகும்‌. 


4. வருடாந்த நிதி அறிக்கை 


வருடாந்த நிதி அறிக்கையானது ஒவ்வொரு நிதியாண்டூக்கும்‌ தயாரிக்கப்பட்டு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை பெற 
அரசவையில்‌ நிதியமைச்சரால்‌ சமர்ப்பிக்கப்படூம்‌. நிதியாண்டானது ஜனவரி முதலாம்‌ நாள்‌ தொடக்கம்‌ டிசம்பர்‌ 31 
வரையாகும்‌. 


வருடாந்த நிதியறிக்கையை தலைமை கணக்கு தணிக்கையாளர்‌ தணிக்கை செய்ய வேண்டும்‌. கணக்கு தணிக்கை 
செய்யப்பட்ட அறிக்கை பின்னர்‌ அரசவைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும்‌: 


5) செயல்பாட்டூ நிகழ்வுகள்‌-2017 


mal சிறிலங்கா குறித்த சர்வதேசக்‌ கருத்தரங்கு - மார்ச்‌ 95 திகதி 2017 

சுறிலங்கா அரசின்‌ 6ம்‌ திருத்தச்சட்டம்‌ அடிப்படை மனித உரிமைகளுக்கு முரணானது என்பதை எடுத்துக்காட்ட, 
மனித உரிமைக்காக பாடூபட்டூவரும்‌ சட்டத்தரணிகளிடம்‌ இருந்து ஆதரவுக்‌ கையெழுத்துச்‌ சேகரித்து அவற்றை 
ஐக்கிய HIGHS சபைக்குச்‌ சமர்ப்பித்து சர்வதேச அளவிலான கவனிப்பைக்‌ கொண்டுவரும்‌ கவனயடப்ப்புப்‌ 
பரப்புரையை நாடூ கடந்த தமிழீழ அரசாங்கம்‌ செய்துவருகிறது. 


இந்த பரப்புரையை குறித்ததொரு சர்வதேசக்‌ கருத்தரங்கு மார்ச்‌ 9ந்‌ திகதி ரொறன்ரோவிலுள்ள “டெல்டா”: 
விடுஇயில்‌ நடத்தப்பட்டது. "Sixth Amendment to Sri Lanka’s Constitution: Contradictory, Incoherent and 
Unconstitutional" எனும்‌ தலைப்பில்‌ கலாநிதி பாபரா ஜாக்மென்‌ (Barbara Louise Jackman )அவர்களின்‌ சிறப்புப்‌ 
பேருரை கருத்தரங்கில்‌ நிகழ்த்தப்பட்டது. கலாநிதி பாபரா ஜாக்மென்‌ சர்வதேச அளவில்‌ மிகவும்‌ மதிக்கப்படும்‌ 
குடிவரவு. அகதிகள்‌ சட்டங்கள்‌ குறித்த நிபுணரும்‌ மனித உரிமைகள்‌ செயற்பாட்டாளருமாவர்‌. 


மாநாட்டின்‌ இரண்டாவது சிறப்புப்பேச்சாளராக மனித உரிமைகள்‌ செயற்பாட்டாளரும்‌, கனடாவின்‌ உச்ச நீதிமன்றம்‌. 
சட்டமா அதிபர்‌ அலுவலங்களில்‌ பணியாற்றியவருமான பேராசிரியர டேவிட்‌ மத்தாஸ்‌ கலந்து கொண்டார்‌. 
மேற்குறிப்பிடப்பட்ட கையெழுத்து கவனயீர்ப்பு பரப்புரையின்‌ ஒருங்கிணைப்பாளராகவும்‌ பேராசிரியர்‌ டேவிட்‌ மத்தாஸ்‌ 
பணியாற்றுகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 


இந்தக்‌ கருத்தரங்கில்‌ இத்திட்டத்தை முன்மொழிந்த பிரதமர்‌ உருத்திரகுமாரன்‌ அவர்கள்‌ ஸ்கைப்‌ மூலம்‌ கலந்து 
கொண்டு பல ஆழமான கருத்துக்களை வழங்கினார்‌. 


5.2 வருடாந்த இரவு விருந்துபசார நிகழ்வு - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 

நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ வருடாந்த இரவு விருந்துபசார நிகழ்வு சனிக்கிழமை ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 
அன்று மிகச்சிறப்பான முறையில்‌ நடத்தப்பட்டது. முதன்முறையாக நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ மூன்று 
விருதுகள்‌ அன்றையதினம்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டன. HIGH HH அரசாங்கத்தின்‌ கொள்கைகளை விளக்கும்‌ 
சிறப்புக்‌ கலை நிகழ்ச்சிகளும்‌, உரைகளும்‌ மேடையில்‌ ஆற்றப்பட்டன. குறிப்பாக வருகை தந்திருந்த கனடாவின்‌ 
மத்திய. மாநில, உளளுராட்சித்‌ தலைவர்கள்‌ பலரும்‌, பல்வேறு துறைகளைச்‌ சார்ந்தவர்களும்‌ மேடைக்கு 
அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர்‌. நூற்றுக்கணக்கான  கனடியர்களும்‌ கூடவே வெளிநாட்டிருந்து வரும்‌ 
விருந்தினர்களும்‌ இணைந்து கலந்து கொண்ட இந்த விருந்துபசார நிகழ்வு நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ 
உயரிய நோக்கங்களை சிறப்பாக விளக்குவதாக அமைந்திருந்தது என கலந்து கொண்ட அனைவரும்‌ ஏகமனதாகத்‌ 
தெரிவித்தனர்‌ என்பதும்‌ இங்கு குறிப்பிடத்தக்கது. 





a அரசாங்கத்தின்‌ மூன்று உயரிய விருதுகள்‌ வழங்குதல்‌ - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 
a , ang ; ன 


நாடுகடந்த நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ பிரதமர்‌ உருத்திரகுமாரன்‌ அவர்களால்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட 
மூன்று விருதுகள்‌ வருடாந்த இரவு விருந்துபசார நிகழ்வுடன்‌ இணைந்து முதன்முறையாக அறிமுகம்‌ செய்யப்பட்டன. 
அவையாவன: 

1. “தந்தை செல்வா ஞாபகார்த்த விருது” 

2. “மாமனிதர்‌ துரைராஜா ஞாபகார்த்த விருது” 

3. “நெல்சன்‌ மண்டேலா ஞாபகார்த்த விருது” 


“தந்தை செல்வா ஞாபகார்த்த விருது” திரு. ஈழவேந்தன்‌ அவர்களுக்கும்‌. “மாமனிதர்‌ துரைராஜா ஞாபகார்த்த விருது” 
கலாநிதி சேவியர்‌ பெர்னான்டோ அவர்களுக்கும்‌, “நெல்சன்‌ மண்டேலா ஞாபகார்த்த விருது” தென்னாபிரிக்காவில்‌ 
வாழும்‌ மனித உரிமைச்‌ செயல்பாட்டானரான யஸ்மின்‌ லூயில்ஸ்‌ ஸுகா அவர்களுக்கும்‌ வழங்கப்பட்டது. 


5.3.2 சிறப்பு விருந்தினர்கள்‌ குறிப்பு 

விருது வழங்குவதற்கான சிறப்பு விருந்தினராக தந்‌ைத செல்வாவின்‌ பேர்த்தியான மல்லிகா வில்ஸன்‌ அவர்கள்‌ 
அழைக்கப்பட்டிருந்தார்கள்‌. மல்லிகா வில்ஸன்‌ நாடுகடந்த அரசாங்கத்தினால்‌ தமக்கு அளிக்கப்பட்ட கெளரவம்‌ 
குறித்து குறிப்பிட்டு நெகிழ்ச்சியுடன்‌ உரையாற்றினார்‌. தமிழ்ச்‌ சமூகத்திற்கு தந்‌ைத செல்வாவினது பங்காற்றல்‌ 
குறித்து அவர்‌ உரை அமைந்திருந்தது. 





அமெரிக்காவிலிருந்து வந்து கலந்து கொண்ட பிரபல மனித உரிமைகள்‌ சட்ட நிபுணர்‌ ஹெதர்‌ ரயன்‌ தனது 
சிறப்புரையில்‌ இன்றைய நிலையில்‌ அரசியல்‌ சார்ந்து தமிழ்‌ மக்கள்‌ கவனிக்கவேண்டிய முன்னெடுப்புக்கள்‌ குறித்து 
விரிவாக எடுத்துரைத்தார்‌. 


ஒன்ராறியோ நாடாளுமன்ற உறுப்பினர்‌ ஜாக்‌ மாக்லெரன்‌ தனது உரையில்‌ நாடூகடந்த அரசாங்கத்தின்‌ அரசியல்‌ 
பணிகளின்‌ உன்னதங்களைக்‌ குறிப்பிட்டார்‌. 


கனடிய பாராளுமன்ற உறுப்பினரான பொப்‌ சரோயா தமிழ்ச்மூகத்திற்கு நாடூகடந்த அரசாங்கம்‌ செய்துவரும்‌ 
சேவையைப்‌ பாராட்டினார்‌. 


மாமனிதர்‌ துரைஜா விருது பெற்ற கலாநிதி சேவியர்‌ பெர்னான்‌டோ தனது உரையில்‌ தமிழ்‌ விழுமியங்கள்‌ 
காணவேண்டிய உச்சங்கள்‌ குறித்து எடூத்துரைத்தார்‌. 


பேராசிரியர்‌ வணக்கத்துக்குரிய பிதா ஜோசப்‌ சந்திரகாந்தன்‌ தமிழ்‌ மக்களுக்கு நாடுகடந்த அரசாங்கம்‌ ஆற்றியுள்ள 
சேவைகளை விபரித்தார்‌. 


கனடா மத்திய அரசின்‌ பாராளுமன்ற உறுப்பனரான கரி ஆனந்தசங்கரி தமிழ்‌ மக்களுக்கு மனித உரிமைகள்‌ நீதி 
விசாரணைகளைக்‌ கோரும்‌ பயணத்தில்‌ ஒரு முன்னோடியாக நின்று நாடுகடந்த அரசாங்கமும்‌ இணைந்து 
பயணிப்பதைக்‌ குறிப்பிட்டார்‌. 


கவுன்சிலர்‌ நீதன்‌ சான்‌ 2009இல்‌ காலத்தின்‌ கட்டாபமாக உருவான நாடூகடந்த தமிழீழ அரசாங்கம்‌ கொண்டிருக்கும்‌ 
கொள்கைப்‌ பயணத்தை விதந்துரைத்தார்‌. 





5.4 வருடாந்த கருத்தரங்கு - ஏப்ரல்‌ 23ந்‌ திகதி 2017 
நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ வருடாந்தக்‌ கருத்தரங்கு ஏப்ரல்‌ 23ந்‌ திகதி 2017 ரொறன்ரோவிலுள்ள டெல்டா 
ஹொட்டலில்‌ நடத்தப்பட்டது. 


5.4.1 (பட்‌ | 
“சிறிலங்காவில்‌ தமிழர்களுக்கான நிலைமாற்றுக்‌ காலப்‌ பொறிமுறை” என்ற தலைப்பில்‌ சமகாலத்தில்‌ 
இலங்கையில்‌ தமிழர்கள்‌ எதிர்நோக்கும்‌ அரசியல்‌ மாற்றங்கள்‌ குறித்த விடயங்கள்‌ ஆராயப்பட்டன. 


| | i i 
பேராசிரிபர்‌ சேரன்‌ உருத்திமூரத்தி 
சட்ட நிபுணர்‌ ஹெதர்‌ ரயன்‌ 
நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ பிரதமர்‌ உருத்திர குமாரன்‌ 


த மக்கள்‌ சந்திப்பு (ஐக்கிய அமெரிக்கா) - ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 

நிதியமைச்சின்‌ ஒருங்கிணைப்பாளர்‌ சுரேந்திரா துரைரட்ணத்தின்‌ ஏற்பாட்டில்‌ மக்கள்‌ சந்திப்பு ஒன்று ஐக்கிய 
அமெரிக்காவின்‌ பொஸ்ரன்‌ நகரில்‌ ஏப்ரல்‌ 22ந்‌ திகதி 2017 ஏற்பாடூ செய்யப்பட்டிருந்தது. இச்சந்திப்பின்போது சிறிய 
தொகை ஒன்றும்‌ திரட்டப்பட்டது. 


இச்‌ சந்திப்பில்‌ நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ பிரதமர்‌ உருத்திரகுமாரன்‌ நேரடியாகக்‌ கலந்து கொண்டூ 
சிறப்புரையாற்றினார்‌. 


5.6 நிதிசேர்‌ செயல்பாடூ (ஐக்கிய இராச்சியம்‌) 

ஐக்கிய இராச்சியத்தில்‌ நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ உறுப்பினர்கள்‌ செய்துவரும்‌ நிதிசேர்‌ செயல்பாடுகள்‌ 
சிறப்புற நடைபெற்று வருகின்றன. நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ ஐக்கிய இராச்சியம்‌ உதவி அமைச்சர்‌ 
நீதிராஜாவின்‌ ஒருங்கிணைப்பில்‌ இச்‌ செயல்பாடூகளின்போது சிறிய அளவிலான தொகைகள்‌ திரட்டப்பட்டு 
வருகின்றன. இத்துடன்‌ ஐக்கிய இராச்சியத்தில்‌ ஆயிரம்‌ உண்டியல்‌ என்ற தலைப்பில்‌ நடத்தப்படும்‌ நிதிசேர்‌ 
நிகழ்வுகள்‌ மக்களின்‌ கவனத்தை ஈர்த்துவருவதுடன்‌, நிதிசேர்‌ செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகவும்‌ இருந்து 
வருகின்றன. 


5.7 நிதிசேர்‌ செயல்பாடூ (ஜேர்மனி) 

ஜேர்மனியில்‌ நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ ஜேர்மன்‌ நாட்டு ஒருங்கிணைப்பாளர்‌ செபஸ்ரியன்‌ தனிநாயகம்‌ 
அவர்களது ஏற்பாட்டில்‌ நிதிசேர்‌ செயல்பாடுகள்‌ சிறப்புற நடைபெற்று வருகின்றன என்பதும்‌ இவ்விடத்தில்‌ 
குறிப்பிடவேண்டிபது. 


5.8 நீதி தேடலுக்கான நிதிசேர்‌ செயல்பாடூ (கனடா) 

நீதி கோரும்‌ நடவடிக்கைகளை கனடாவில்‌ பரவலாக்குமுகமாக நீதி தேடலுக்கான நிதிசேர்‌ செயல்பாடூ எனும்‌ 
தலைப்பில்‌ திட்டம்‌ ஒன்று அமுலாக்கப்பட்டூள்ளது. நாடுதழுவிய அளவில்‌ உருவாக்கப்பட்டூள்ள இத்திட்டத்தின்‌ 
மூலம்‌ நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ செயல்பாடுகளை மக்கள்‌ மயமாக்கல்‌ தீவிரமடையும்‌. மேலும்‌ 
அரசாங்கத்தின்‌ நிதி நிலைமையைப்‌ பலப்படுத்தவும்‌ இது உதவிடும்‌. 


அதிஸ்ட இலாபச்‌ சீட்டு விற்பனைமூலம்‌ நிதி சேகரிக்கும்‌ ஆறுமாத கால திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும்‌ 
இத்திட்டம்‌ 2017 நடுப்பகுதியில்‌ ஆரம்பமாகும்‌. விற்கப்பட்டசீட்டுக்கள்‌ 2018 மரபுரிமை விழாவில்‌ அதிஸ்டம்‌ 
பார்க்கப்பட்டு 12 பரிசில்கள்‌ வழங்கப்படும்‌. முதலாவது பரிசு 100 கிராம்‌ தங்கக்‌ கட்டி. இரண்டாவது பரிசு 30 கிராம்‌ 
தங்கக்‌ கட்டி. அடூத்துவரும்‌ 10 பேருக்கு | பவுண்‌ தங்க நாணயம்‌ 


இந்நிகழ்வில்‌எதிர்பாக்கப்படும்‌ மொத்த வருவாய்‌ 50000 கனேடிய டொலர்களாகும்‌. பரிசில்களுக்கான 15,000 கனடிய 
டொலர்களும்‌, மேலதிக செலவுகளாக 5,000 கனடிய டொலர்களும்‌ கழிக்கப்பட்ட நிலையில்‌ திட்டத்தின்‌ மூலம்‌ 
நிதியமைச்சு 30,000 டொலர்கயைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌. நிதியமைச்சால்‌ வகுக்கப்பட்ட இச்‌ செயல்பாடானது 
நிதிசேர்‌ செயல்பாட்டாளர்‌ நவனேசன்‌ முருகண்டி.பால்‌ ஒருங்கிணைக்கப்படவுள்ளது. 


6. இதர செயல்பாடூகளுக்கான குறிப்பு: 
6.1 நிதிவள வல்லுனர்களை இணைக்கும்‌ முயற்சி 


புலம்பெயர்‌ தேசங்களில்‌ வாழும்‌ நிதிவள வல்லுனர்களை இணைக்கும்‌ முயற்சி அதன்‌ வளர்ச்சி நிலையில்‌ 
உள்ளது. இம்‌ முயற்சி இன்னும்‌ விரிவாக்கப்பட்டு நிதிவள ஆலேசகர்கள்‌, நிபுணர்கள்‌ குழு ஒன்றும்‌ 
அமைக்கப்படும்‌ முயற்சியின்‌ அடூத்த கட்டம்‌ நோக்கிய செயல்பாடுகள்‌ விரிவாக்கம்‌ பெற்றுள்ளன. 
இதன்மூலம்‌ நாடுகடந்த அரசாங்கம்‌ எதிர்நோக்கும்‌ நிதிவளத்‌ தேவைகள்‌ நிறைவேற்றம்‌ காணமுடியும்‌. 


6.2 நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள்‌ 

பல்வேறு நாடுகளிலும்‌ அவதானிக்கப்படும்‌ நிதிச்சூழல்களுக்கேற்ப நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம்‌ தனது 
நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளை பிரித்துப்பார்க்கவும்‌. அதேசமயம்‌ ஒன்றுபட்ட சட்ட திட்டங்களுக்கு 
அமைய அவற்றைக்‌ கையாளவும்‌ ஏற்றவகையிலமைந்த பொறிமுறை ஒன்று பரீட்சார்த்தமாக 
செயல்முறைப்படுத்தும்‌ திட்டம்‌ உருவாக்கப்பட்டூள்ளது. 





6.3 சமூகசிந்தனாவாதிகள்‌ இணைப்பு 

தமிழ்‌ ஈழ கருத்தியலின்‌ தாற்பரியம்‌ நீரத்துப்போகாவண்ணம்‌ பார்த்துக்‌ கொள்ளும்‌ கடமைக்கு 
உரமூட்டூதல்‌ அவசியம்‌. இன்று பல அணிகளாக பிரிந்து நிற்கும்‌ தமிழீழத்திற்கு ஆதரவான 
இலக்கியவாதிகளையும்‌. சமூக சிந்தனாவாதிகளையும்‌. முற்போக்கு அணியிலுள்ளவர்களையும்‌ இணைக்கும்‌ 
பேரரங்கு குறித்த விபரங்கள்‌ தொகுக்கப்பட்டு வருகின்றன. இதன்மூலம்‌ நமது நிதிவளங்களைக்‌ 
மேம்படுத்துவது சாத்தியமாகும்‌. மேலும்‌ ஈழத்தின்‌ புனர்வாழ்வுக்கு நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ 
நிதிப்பங்களிப்பும்‌ நடைமுறைப்படுத்தப்படும்‌. 


6.4 தமிழியல்‌ மேம்பாட்டு நடவடிக்கைகள்‌ 
தமிழர்‌ வாழ்வியல்‌, தமிழியல்‌ ஆய்வுகளுக்கான புலமைப்பரிசில்கள்‌, நிதியுதவிகள்‌ நாடுகடந்த தமிழீழ 
அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ வழங்கப்படவேண்டியுள்ள தேவை பலராலும்‌ சுட்டிக்காட்டப்‌! டுகிறது. இது குறித்த 





விபரமான ஆய்வுகளும்‌. செயல்திட்டங்களும்‌ நிதியமைச்சினால்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பட்டு 
நடைமுறைப்பரடுத்தப்படும்‌. 

Te பிற்சேரக்கைகள்‌ 

al பிற்சேர்க்கை 1: நிதி நிர்வாகக்‌ கட்டமைப்பு அறிக்கை 

se) பிற்சேர்க்கை 2: வரவு செலவுத்‌ திட்ட அறிக்கை 

WS பிற்சேர்க்கை 3: இடைக்கால நிதி அறிக்கை 


எனது பார்வையில்‌.... 


பெப்ரவரி மாதம்‌ 2016ம்‌ ஆண்டூ நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ 3வது நிதியமைச்சாராக பல 
சவால்களுக்கு மத்தியில்‌ பொறுப்பேற்றேன்‌. அந்த நேரத்தில்‌ பிரதமர்‌ உருத்திரகுமாரன்‌ பல பாரிய 
வேலைத்திட்டங்களை முன்னெடூத்தும்‌. அரசாங்கத்தின்‌ நிதி நிலைமை ஒத்துழைக்க மறுத்த காரணத்தால்‌. 
அதிகம்‌ செய்ய முடியவில்லை. அவ்வாறான நிதி நிலைமை இன்றும்‌ தொடர்வதற்கான காரணங்களில்‌ 
ஒன்று நம்‌ உறுப்பினர்களில்‌ பலர்‌ ன்னும்‌ தங்களது முழுப்‌ பலத்தையும்‌ உபயோகித்து 
செயற்படாமையேயாகும்‌. 





நான்‌ நிதியமைச்சை பொறுப்பேற்கும்போது எனது எதிர்பார்ப்பாக .ருந்தவை: 

(1) அரசாங்கத்தின்‌ நிதி நிர்வாகம்‌ சார்ந்த வெளிப்படைத்‌ தன்மையை அதிகரித்தல்‌ 

(2) பொறுப்புக்‌ கூறலை அதிகரித்தல்‌ 

(3) நிதிசார்ந்த விடயங்களில்‌ உள்ளகக்‌ கட்டுப்பாட்டு பொறிமுறையை சீராக்கல்‌ 

(4) அத்துடன்‌ நிதி நிர்வாகத்திற்கென ஒரு நிதி நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கல்‌ என்பனவாகும்‌. ona 
யாவும்‌ நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ நிதி நிலைமையை ஓரளவு சரி செய்யும்‌ என்றே 
நினைத்திருந்தேன்‌. 





கடந்த காலப்பகுதியில்‌ நிதியமைச்சால்‌ முடிந்தளவு பல நிர்வாகச்‌ சீராக்கப்‌ பணிகளை முன்னெடூத்தோம்‌. 
செயல்படூத்தினோம்‌. அதில்‌ சிலவற்றை எனது அறிக்கையிலும்‌ குறிப்பிட்டுள்ளேன்‌. செயல்பாடுகளிலும்‌ 
செயல்படுத்துவதிலும்‌ எதிர்பார்த்தில்‌ (HSH ஒரளவு முன்னேற்றத்தை தற்போது காணக்கூடியதாக உள்ளது. 
உரிய காலத்தில்‌ நிதியறிக்கையை வெளியியிட்டும்‌. தகவல்களைப்‌ பரிமாறியும்‌ அமைச்சகத்தை 
நிறுவனப்படுத்துவதிலும்‌ நல்ல முன்னேற்றமும்‌ கண்டுள்ளோம்‌. 





இன்னும்‌ நாம்‌ எதிர்கொளும்‌ பல சவால்கள்‌ உண்டு. குறிப்பாக: 

(1) உறுப்பினர்களின்‌ முழுமையான ஆதரவின்மை 

(2) அடிப்படை நோக்கத்தை கருத்தில்‌ கொள்ளாமை 

(3) அரசாங்கத்தின்‌ கூட்டுப்‌ பொறுப்பும்‌. செயற்பாடுகளும்‌ முழுமையடையாமை 

(4) கணக்காளர்‌ நாயகத்தினால்‌ மேலாய்வு செய்யப்பட்ட ஓர்‌ நிதியறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியமை 
என்பன அவற்றில்‌ முக்கியனவையாகும்‌. 





எனது திண்மமான நோக்கம்‌ நிதியமைச்சு ஒரு முமுமை பெற்ற வலுத்திறன்‌ கொண்ட நிறுவனமாக 
இயங்கவைக்க வேண்டும்‌ என்பதுவேயாகும்‌. நாடூகடந்த தமிழீழ அரசாங்கத்தின்‌ 4வது நிதியமைச்சர்‌ 
பொறுப்பேற்கும்போது அவர்‌ ஒரு முழுமைபெற்ற நிதி நிர்வாகக்‌ கட்டமைப்புடன்‌ கூடிய நிதியமைச்சை 
கையேற்க வேண்டும்‌. 


மேலும்‌ எதிர்வரும்‌ காலங்களில்‌ அவை உறுப்பினர்களல்லாத ஆர்வலர்களையும்‌ இளையர்களையும்‌ 
அமைச்சுக்குள்‌ உள்வாங்கி அரசாங்கத்தைப்‌ பலப்படூத்துவதன்‌ மூலம்‌ நாடுகடந்த அரசாங்கத்தின்‌ 
பல்வேறு சீரிய செயல்பாடுகளை விரிவாக்கிடமுடியும்‌. எனவே அனைவரும்‌ இணைந்து பிரதமர்‌ 
உருத்திரகுமார்‌ தலைமையில்‌ இச்‌ செயல்பாட்டுகளை உறுதியுடன்‌ முன்னெடுத்துச்‌ செல்வோம்‌. 


தமிழரின்‌ தாகம்‌ தமிழீழத்‌ தாயகம்‌. 


நிமால்‌ வினாயக மூர்த்தி 
நிதியமைச்சர்‌. 


Ministry of Finance 
Transnational Government of Tamil Eelam (TGTE) 


Annual Activity Report 
1. Policies: 


1.1- Accounts 
1.2- Public Accounts Ledgers 
1.3-Internal Control Mechanism 


Annual Budgetary Estimates 
Interim Report 
Annual Financial Report 


vB WN 


Description of Activities: 


5.1- International Conference on Sri Lanka:09-Mar 2017 
5.2- Annual Dinner/Award Ceremony-22Apr. 2017 
5.3- TGTE's 1st Award Ceremony-22-Apr-2017 
5.3.1- Special Awards and the Recipients 
5.3.2- Recipients Specialities 

5.4- Annual Conference- 23 April-2017 

5.4.1 Topics Discussed at the Conference 

5.4.2- Presenters field of Expertise and Background 

5.5- Peoples get-together-USA-23 April 2017 

5.6- Fund Raising Activity- United Kingdom 

5.7- Fund Raising Activity- Germany 

5.8-Fund raising sources to uphold Justice- Canada 


6 Other activities- some suggestions 
6.1-Coordinating Experts on Financial Resources 
6.2- Fund Raising Activities 

6.3 - Coordinating community Activists 

6.4- Promoting Tamil Cultural Activities 


7 Addendum 

7.1- Report on Financial Ministry Structure 
7.2-Report on Budget 

7.3-Interim Financial Report 


Ministry of Finance- ACTIVITY REPORT- 
The purpose of this report is to present and explain various activities jointly undertaken by the Ministry of Finance 
and the Members to the members of the TGTE. 


Details of Policies, 

Annual Budgetary Estimates-December Report, 
Finance Report-Interim- June, and 

Annual Report-January 

The above reports are given here in concise form. 


Policies: 


1.1- Accounting Process-Accounts are being maintained properly in keeping with the overall objectives and policies 
of the TGTE and its Treasury, strictly adhering to accepted legal standards. All accounts are grouped into the 
following five categories: 
1) Accounts related to Legal Activities 
2) Accounts for Political Activities 
3) Accounts for Diaspora Empowerment Activities 
4) Accounts for Homeland Development Activities 
5) Accounts for Public Administration 
All the above five categories will be done and assessed through the TGTE's financial and revenue collection 
processes. 
|.2-Public Accounting Ledgers- Ministry of Finance do hereby give an assurance that all the above accounts will be 
consolidated through a Control Account, including the following: 
1) Revenue/Expenditure of Public Accounting 
2) Obligations arising from Public Accounting 
3) Other revenue/expenditure items approved by the ministry 
|.3- Internal Control Mechanism- A planned to have an Internal Control System within 
the Ministry itself 15 now being contemplated. 
This internal control system will lay emphasis on the following- 
Revenue collection is done through proper means only, 
Preservation of funds, and 
Proper utilization of funds. 


This Internal Control will be under the direct management of the Minister of Finance who will be responsible for 
ensuring that standard practices are adopted. 


2. Annual Budgetary Estimates- 
Annual Income/ Expenditure Estimates will be prepared by the Financial Analysis unit of MoF and present by the 
Minister. 
The Minister will present this report at the TGTE Assembly 
This report will comprise the following- 
Estimated allocations to every Activities and other sectors 
To standardize amounts allocated to ministries by the MoF and 
funds collected by individual ministries in comparison with the 
the previous year. 


3. Interim Report- 
The purpose of this report will be to make clear to all members of the financial situation. 
It will be presented every six months 
This will facilitate proper review and assessment of financial activities by providing relevant 
details 


4. Annual Financial Report- 

This will be presented by the Minister of Finance every year to obtain the legal sanction by the TGTE 
Parliament. The financial year will consist of twelve-month period from Ist of January to 31st of December, every 
year. 

The Annual Report shall be duly audited and approved by the Chief Auditor which will be presented at the 
annual meeting. 


5. Major Activities & their Details- 2017: 


5.1- Seminar on Sri Lanka-9th March 2017 

6th Amendment to the SL Constitution-The TGTE is engaged in collecting signatures from human rights activists 
and legal professionals around the world to submit it to the UN Human Rights Commission to bring about 
awareness on the human rights violation aspect of this amendment. 


In this matter, an International Conference was organized at the Delta Hotel, Toronto on 9th March 2017, under the 
heading of "Sixth Amendment to Sri Lanka’s Constitution: Contradictory, Incoherent and Unconstitutional". A well 
reputed legal luminary on human rights and immigration matters, Ms. Barbara Louise Jackman, was the keynote 
speaker. 


Another legal expert. Prof David Matas, a Supreme Court attorney and an official of the Attorney General's Office 
was also a presenter. Prof Matas is functioning as the coordinator of the above mentioned awareness campaign on 
6th amendment. 

Hon. V. Rudrakumaran joined via Skype and delivered an introductory speech on the above topic, sharing valuable 
insights. 


5.2- Annual Dinner Program-22nd April 2017 

This annual event was held this year also at the Scarborough Convention Centre well attended by well wishers and 
activists. An Award Ceremony, a new initiative, was the highlight of this year's program. Three awards were 
presented. Most the speeches were focussed on the activities and policies of the TGTE, in additional cultural 
performances. Leaders and officials of all three levels of the government, the Central, Provincial and Municipal 
levels, were invited to the stage, introduced to the audience and properly honored. Everyone was satisfied and 
delighted for the reason that the entire program highlighted the TGTE's policies and its determined efforts in its 
struggle to uphold justice for the Tamil people. 


5.3- Prestigious Award Ceremony -presented for three recipients -22nd April 2017- 
This was initiated by Hon. V. Rudrakumaran, and three awards, listed below, were presented to individuals with 
outstanding achievements in these respective fields. 

1. 'Thanthai Selva Memorial Award' 


2. 'Great Hero Thurairaja's Memorial Award’ 
3. 1௦1500 Mandela's Memorial Award' 


10 


The names of award recipients are as follows: 
Mr. Eelaventhan- Thanthai Selva Memorial Award'; Prof. Xavier Fernando-'Great Hero 
Thurairaja's Memorial Award' and Ms. Jasmine Louise Zuka, a human rights activist from South 
Africa-'Nelson Mandela's Memorial Award". 


TGTE was honored by the presence of a most distinguished Guest of Honor, Ms. Mallika Wilson, grand-daughter of 
Hon. S.J.V. Selvanayagam, affectionately called ‘Thanthai Selva’ by the Tamil people. She, in her speech, 
expressed her sincere gratitude for the honor accorded her by the Tamil community. Her speech highlighted her 
grandfather's achievements. 


Another human rights attorney, Heather Rayan, from the US also addressed the gathering, reiterating some of the 
measures that the TGTE and the Tamil community need to focus on to reach their goal. 


Jack McLaren, an MPP of the Ontario legislature acclaimed the efforts of the TGTE. Bob Sareya ?? , an Member of 
Parliament also expressed full of praise to the TGTE. 


Mr. Xavier Fernando in his acknowledgement expressed the idea that the Tamil community is progressing well, and 
should do more and more to reach new heights. 


Then, Prof. Chandrakanthan, one of the prominent leaders of the TGTE, outlined some of the achievements of the 
TGTE ever since its inception. 


Mr. Gary Anandasangaree, MP, commended the TGTE, as pioneer organization, for its relentless contribution 
insisting on independent international investigations of the human rights violations perpetrated in Sri Lanka. 


The Toronto Municipal Councillor, Neethan Shan, also spoke. He too commended the role played by the TGTE, 
formed as an unavoidable necessity in the aftermath of the war crimes committed during the final stages of the war. 


5.4- Annual Conference-23rd of April 2017 

It was held at the Delta Hotel, Toronto. 

5.4.1- Topic taken up for discussion- 

"Transitional Justice Mechanism in Sri Lanka'-Under this topic, meaningful and effective discussions and exchange 
of views took place, focussing on the issues confronted by Tamils in Sri Lanka. 


5.4.2-The following dignitaries presented their views: 
Prof. Cheran Rudramoorthy, Mr. Heather Ryan- Legal Expert and Hon. Rudrakumaran, PM, TGTE. 


5.5-Peoples get-together-USA-22 April 2017 

Mr. Surendra Thurairatnam, the coordinator representing the MoF in the US, organized a get-together in Boston, US 
on 22nd April 2017, and managed to raise some funds. 

Hon. V. Rudrakumaran, PM, participated in person at this event and delivered an inspiring speech. 


5.6- Fund Raising Activity- United Kingdom 

Fund raising efforts are being carried out regularly in the UK also by the members of the TGTE. 

It is being done, though not in large amount, under the leadership of Neethirajah, Deputy Minister of Finance. He 
has initiated a novel program titled, "Thousand Till Boxes,’ to collect funds which is catching momentum among 
Tamil activists, giving a boost for funds raising efforts. 


5.7-Fund Raising Activity-Germany 
MoF would like to commend the fund raising activities of TGTE members in Germany. It is being carried out 
successfully. 


5.8-Fund raising sources to Uphold Justice- Canada 


ப 


With the intention of broadening the activities in Canada seeking justice for the Tamil people, a fund raising project 
is being undertaken in Canada. This activity will be spread out throughout Canada with a hope of promoting better 
awareness among the people on the activities of the TGTE. This move is also aimed at improving the financial 
status of the TGTE. 

A lottery event is being planned to set-off in the mid-2017 beginning with the sale of tickets , and to go one for a 
period of six months. The final draw will take place on the day of the heritage month celebration in January 2018 
picking up 12 winners. 

151 winner will get 100 grams of gold bar, whereas, the 2nd winner will get 30 grams of gold bar. All the other 10 
lucky winners will receive one sovereign gold coin each. It is estimated that approximately, CDN $ 50,000.00 will 
be collected by the sale of tickets, and the net savings will be CDN $30,000.00. 

Initiated by the MoF, this lottery program will be coordinated by Navanesan Murukandy, the Fundraising Chair. 


6- Other Activities- 

6.1- Coordination of Experts on Financial Resources- This initiative to bring together interested financial experts in 
the Tamil Diaspora is in its initial stage. Progress is being made in the direction of forming a panel of experts on 
finance and resources. This will help to resolve the financial issues of the TGTE in the future. 

6.2- Funds raising activities- 

Depending on the situations prevailing in various countries, attention will be paid for conditions in each country. 
However, possible coordinated efforts will be emphasized according to legal procedures applicable in each 
situation. 


6.3- Coordination of Community Consciousness: It is paramount to uphold the concept of Tamil Eelam so that it 
doesn't fade away. There are numerous experts on literature, societal idealists and progressive minded people. 
Efforts are underway to bring all these people together. Details are being collected. The ultimate motive of all these 
efforts is to improve the financial situation. Also, TGTE's role in the development of the homeland will be 
enhanced. 


6.4- Promoting Tamil Cultural Activities- It has been brought to the attention of TGTE to promote Tamil Social and 
Cultural activities, and the need to award scholarships and financial assistance. The MoF will look into these 
aspects also in the future by engaging in relevant studies in these fields as well. 


7- Addendum: 

7.1- Report on Financial Ministry Structure 
7.2-Report on Budget 

7.3-Interim Financial Report 


12 


My Perspectives ....... 


Amidst a host of issues and challenges, I took the responsibility in February 2016 as the 3" Minister of Finances in 
the Transnational Government of Tamil Eelam. At that point of time the Honorable Prime Minister Rudrakumaran 
was planning a massive scale of programmes and projects despite the fact that the financial situation was 
considerably bleak. As a result we could not implement a good number of the projects. The situation has not 
changed much even now as a result of our members not utilizing their optimal strength in fulfilling the task 
entrusted to them. 


When I took charge as the Minister of Finance, I had the following vision and expectations: 


To promote an open, explicit and transparent Financial administration 
To increase the methods of accountability 


Oo NH ம 


To regularize the strategic control of internal financial matters 
4. To establish a special administrative structure to facilitate financial strength. 
In my view these fourfold model will help to strengthen the financial situation of TGTE. 


In the past few years the Ministry of Finance has been engaged in regularizing a few administrative matters. We did 
this to our satisfaction. | have mentioned afew of these in my Report. In our tasks and implementations we have 
achieved much beyond our expectations. We had made significant progress in publishing the financial reports on 
time, in effective exchange of information and in reasonably institutionalizing the tasks of our Ministry. 


But we still need to face some challenges effectively: These are: 


Lack of determined support from members 

Perceived disregard for the foundational goal of TGTE 

An apparent lethargy in governmental co-responsibility and efficiency. 

4. The need for the financial report to be examined and approved by the Auditor General. 


OW NO — 


Our primary purpose 15 that the Ministry of Finance must function as an efficient institution that 15 solidly based on 
excellent administrative foundation. When the 4" Minister of Finance is appointed we should be able to handover a 
well-established administrative structure. 


This can be made possible by effectively involving the services of our youth and all other supporters who are non- 
members who can be a powerful source of strength to the TGTE. We can extend the vistas of our activities by 
embracing all who wish to help us. Our people both in our motherland and abroad expect this from the TGTE. Let 
us all join hands and unite firmly under the leadership of our Right Honorable Prime Minister Rudrakumaran and 
forge ahead with a renewed spirit and solemn dedication. 


Thirst of Tamils is Tamil Eelam! 
Nimal Vinayagamoorthy 


Minister, Ministry of Finance 
Transnational Government of Tamil Eelam(TGTE) 


is 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 
Financial Statements 





Semi-Annual Financial Statements 
For the Year Ended December 31, 2017 


Prepared by: Nimal Vinayagamoorthy 
Ministry of Finance 
Transnational Government of Tamil Eelam 
Published on January 19, 2018 


Ministry of Finance Page 1 of 13 Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Consolidate Financial Position 
At December 31, 2017 


RE EIS ea ES DO க்‌ ப I ORG Has Re EO 


Ministry of Finance 


Cash 
Accounts Receivable 


Investments 


Total Assets 


Accounts Payable 

MAP Accrued Payables 

Other Loan 

VKT Conference & Sitting Payables 


Freedom Charter Con. Payable 
Loans from TGTE Initiative 


Fund Balances 





Page 2 of 13 


31-Dec-2017 


RESIST SESS காடவ வ ண ன காம்‌ SETS வைகை 


40,784.14 
41,820.40 
58,606.07 


141,210.61 


8,358.17 
14,500.00 
0.00 
ட... 


20,986.87 
17,570.48 


71,169.26 


70,041.35 


31-Dec-201 





Ne 


24,523.73 
18,168.46 
54,011.25 


96,703.44 


3,481.97 
10,000.00 
4,463.00 
வடி 


20,986.87 
32,570.48 


Published on January 19, 2018 


Se 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Consolidate Income and Expense 
For the Year ended December 31, 2017 


Income 
Australia 
Canada 
America 
United Kingdom 
Germany 
France 


Switzerland 


209,199.69 


Expenses 
General & Administrative Expense 
Bank, Wire, PayPal charges 
Bad Debt Expenses 
Postage & Office supplies & Telephone 
Sitting Expense 


Legal Activities to Finding Justice for Tamil 
MAP Honorarium 
UNHRC Side Event and Travel expense 
UN media 
Legal Activity - PMO 


Litigation expenses 


Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 
Widows Self Emp. Project 


Diaspora Tamil Community Building Activities 
Tamil Heritage Month activities 
Trees and Flowers 
Berkeley project - O of Cal 
Peace building - C of U 


Political Activities to Find Permanente Solution for Tamil 
Conference Expenses 
Expert Report on Referendum Cam 


Meetings and Travel Expense 
India Desk 


Other Expenses 


Currency Exchange Gain/Loss 


146,642.55 


Surplus /(Deficit) for the period 


Ministry of Finance Page 3 of 13 


eae 


9,005.43 
34,613.61 
48,956.00 

116,070.88 
வக 17 
0.00 

0.00 


ப 
ஓ 
ஓ 
ஸ்‌ 

மி 


4,887.03 
2,524.00 
3,018.44 
3,248.37 


-10,002.44 


62,557.14 


RUSS 


927990 ,62 
51,082.58 
48,602.09 
35,01 7216 
த 5 
0.00 

0.00 


231,272.40 


1,470.29 
0.00 
6,424.14 
AD too 


75,500.00 
11,098.05 
983.78 
22-50 
0.00 


ரபி 4 


ரகு! 
185.99 


1743.66 


150.2 


2,007.26 
1,500.00 


5,943.46 


165,954.12 


65,318.28 


Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 
Statement of Financial Position 
At December 31, 2017 





Australia Canada Germany UK USA 31/12/2017 
SALES DATE RETR SRE ETL DME PEP EP OE TG I TR PM SE SSE I DRI OE ER ARI 
Cash 881.62 2,631.46 36,569.44 701.62 40,784.14 
Accounts Receivable 5,328.80 33,741.60 2,750.00 41,820.40 
Investments 58,606.07 58,606.07 
Total Assets 59,487.69 7,960.26 0.00 70,311.04 3,451.62 141,210.61 
Accounts Payable 1,243.28 7,114.89 8,358.17 
MAP Accrued Payables 14,500.00 14,500.00 
VKT Conference Payable 9,753.74 9752-14 
Freedom Charter Con. Payable 20,986.87 20,986.87 
Loans from TGTE Initiative 17,570.48 17,570.48 
Total Liabilities 0.00 1,243.28 0.00 0.00 69,925.98 71,169.26 
Fund Balances 59,487.69 6,716.98 0.00 70,311.04 -66,474.36 70,041.35 


Ministry of Finance Page 4 of 13 Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Income and Expense 
For the Year ended December 31, 2017 





ட க ட ட ட ட US eee orale 


TS ன்‌ a a sD பம்‌ LO யய த மலம பய ணவம்‌ ப பாப்டல1ல 


Income 


Members Contribution 

Members Contribution Jayanthan 
Supporters Contribution 

Income from Conference and Dinner 


Sports and Community Health Ministry Activities 


TGTE Night for UN 
Donation Box 

TEN Cards 

Shan Sundaram's Art Auction 
Miami & Boston Tamils 
Event Services 


Expenses 
General & Administrative Expense 
Bank Service Charges & Wire Transfer Fees 
Bad Debt Expenses 
Annual Sitting May 2017 
France Sitting Dec 2016 
Office supplies & Telephone Expense 


Legal Activities to Finding Justice for Tamil 
MAP Honorarium 
UNHRC Side Event 
UN media 
Litigation expenses 
Legal Experts Advise - PMO 


Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 


Widows Self Emp. Project 


Diaspora Tamil Community Building Activities 


Tamil Heritage Month activities 
Flowers & Wreath 

Berkeley project - O of Cal 
Peace building - C of U 


Political Activities to Find Permanente Solution for Tamil 


Conference Expense 

Expert Report on Referendum Cam 
Travel Expenses 

India Desk 


Other Expenses 
Total Expenses 


Surplus /(Deficit) for the period 


Non Activity Transactions 
Transferred Between 


Net change in the Fund Balance 


Ministry of Finance 


2,468.43 14,050.95 555 ரர 489.27 8.101.00 25,663.42 
20.000.00 20.000.00 

6.537.00 3,204.93 4,208.66 5.850.00 19.800.59 
தைது 151௮ 
32.109.63 4.525.00 36,634.63 

43,132.86 43,132.86 

3.014.33 3,014.33 

30,024.30 30,024.30 

3,170.00 3,170.00 

7,310.00 7.310.00 

3,091.83 3,091.83 

9,005.43 34,613.61 553.77 116,070.88 48,956.00 209,199.69 
29.47 90.13 410.06 529.66 

3,852.08 550.00 4,402.08 

20,042.75 20,042.75 

2,853.15 PASS MS) 

2,292.41 4,475.79 494.79 7,262.99 
13,000.00 5.000.00 17,500.00 19,000.00 54.500.00 
7,781.44 7,781.44 

4,852.18 4.852.18 

25,000.00 25.000.00 

10,146.66 10.146.66 

1,566.95 1,566.95 

1,494.24 1.494.24 

285.05 285.05 

1,000.00 1,000.00 

1,250.00 1,250.00 

0.00 

4,887.03 4.887.03 

2,524.00 2,524.00 

1,318.44 1,700.00 3.018.44 
2,041.60 643.77 563.00 3,248.37 

0.00 

16,610.85 27,442.41 0.00 57,434.47 55,157.26 156,644.99 


a a SR SRR SESE SRE SR ED, 


-7,605.42 7,171.20 553.77 58,636.41 -6,201.26 52,554.70 





3,741.66 12,296.50 Sabi I தத. -12:616-10 0.00 
3,741.66 12,296.50 Sb 7/ 3,226.23 - 19,818.16 0.00 
-11,347.08 -5,125.30 0.00 55,410.18 13,616.90 52,554.70 


SS ER ESP RS அ வகைல SS RSS SSE 


Page 5 of 13 Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Financial Position Australia 
At December 31, 2017 AUD 0.781414219 USD 


ன 31-Dec-2017 31-Dec-2017 


நட்த பதவ Ae RE Bd ன்‌ சக NE I COS SOS அ So ee TRC aE LS தப்ப வ ப ore Le oe Bh RO 





Cash 1,128.24 881.62 
Receivables 0.00 0.00 
Investment 75,000.00 58,606.07 


76,128.24 59,487.69 


0.00 0.00 


Fund Balances 76,128.24 59,487.69 


Ministry of Finance Page 6 of 13 Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Income and Expense Australia 
For the Year ended December 31, 2017 AUD 
31-Dec-2017 
BS iS அப ப VME AB ISI RST” வலு பாடம்‌ உடுக்க அமு வலிய SAMO SE ETE a Pa Se oe Tae ad 
Income 
Members Contribution 32221200 
Supporters Contribution 8,530.00 


11,751.00 


Expenses 


General & Administrative Expense 


Office supplies 500.00 

Email Servise 2,447.12 

Postage expenses 44.19 
Legal Activities to Finding Justice for Tamil 

MAP Honorarium 7,048.56 

MAP Honorarium2 10,848.79 


Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 


Diaspora Tamil Community Building Activities 


Political Activities to Find Permanente Solution for Tamil 


Travel Expenses 1,720.40 
Total Expenses 22,609.06 
Surplus /(Deficit) for the period -10,858.06 


Non Activity Transactions 


Transferred Between US 531062 

5,310.62 

Net change in the Fund Balance -16,168.68 
Ministry of Finance Page 7 of 13 


பலி ட க்‌ 
0.766354 31-Dec-2017 


2.468.43 
6,537.00 


9,005.43 


1,318.44 


16,610.84 


-7,605.41 


3,741.66 


3,741.66 
-11,347.07 


Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Financial Position 


At December 31, 2017 


Cash 


Accounts Receivable 


Accounts Payable 


Fund Balances 


Ministry of Finance 


ee Ua eee es 


Canada 
CAD 


3,308.58 
6,700.00 
10,008.58 


1,563.20 


8,445.38 


Page 8 of 13 


_ 31-Dec-2017 


0.795343107 USD 


31-Dec-2017 


aS Pt PEPE NIAC SP a tie RES I 


Published on January 19, 2018 


2,631.46 
5,328.80 


7,960.26 


NO 
aS 
(2 
tO 
lone) 


6,716.97 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Income and Expense Canada 
For the Year ended December 31, 2017 CAD 
31-Dec-2017 
eT TES SI TL SS LD தனனா DIS ES TT வாக கமா TE TELE ERS EEE OEP ELE ES TEL LIE EOE SEE LE SETA 





Income 
Members Contribution 
Supporters Contribution 


Income from Conference and Dinner 2 3 
44,928.46 
Expenses 
General & Administrative Expense 
Bank Charges 38.25 
Bad Debt Expenses 5,000.00 
Office Rent 3,613.20 
Telephone Expense 343.57 
Promotional Materials 1,852.81 
France Sitting Dec 2016 3,703.39 
Legal Activities to Finding Justice for Tamil 
MAP Honorarium 6,751.00 


Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 


Diaspora Tamil Community Building Activities 


Tamil Heritage Month activities 1,939.52 
Flowers & Wreath 370.00 
Political Activities to Find Permanente Solution for Tamil 
Conferences & meetings Expense 6,343.36 
Experts Report on Referendum 50 
India desk 2,650.00 
Total Expenses 35,723.60 
Surplus /(Deficit) for the period 9,204.86 
Non Activity Transactions 
Transferred Between US 16,258.00 
16,258.00 
Net change in the Fund Balance -7,053.14 


Ministry of Finance 


Page 9 of 13 


0.77041602 USD 


ப இ 


14,050.95 
3,204.93 
நக இடாத 


34,613.61 


29.47 
3,852.08 
2,783.67 

264.69 
1,427.43 


223535 


5,000.00 


1,494.24 
285.05 


4,887.03 
2,524.00 
2,041.60 
(27,442.41 


ம 1 


12,293.50 
212221 


OS SW வட எண்வகை கைவ. 


Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Financial Position UK 
At December 31, 2017 GBP 
31-Dec-2017 
ELL ANIL FE NETS I ET TD NE EEO LT TR 
Cash 27,082.63 
Accounts Receivable 24,988.39 
52,071.02 
Accounts Payable 0.00 


Loans Payables 


0.00 


Fund Balances 52,071.02 


Ministry of Finance Page 10 of 13 


அண்‌ ae 
ப 





36,569.44 
33,741.60 


70,311.04 


0.00 


0.00 


70,311.04 


Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 





Statement of Income and Expense UK 
For the Year ended December 31, 2017 GBP 
31-Dec-2017 
SRL NE ae a A BS AE பப பமல கமம்‌] 
Members Contribution 380.00 
Supporters Contribution 3,268.74 
TEN Cards 2-2 
Donation Box 2,341.14 
Events Services 2,401.33 
TGTE Night for UN 33,500.00 
Sports and Community Health Ministry Activities 24,938.59 
90,148.77 
Expenses 
General & Administrative Expense 
Bank charges 70.00 
Legal Activities to Finding Justice for Tamil 
MAP Honorarium 14,360.80 
UN Media & Side events 3,768.54 
Litigation expenses 19,938.00 
UNHRC Travel Expense 6,043.61 
Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 
Widows Self Employ Project 1,217.00 
Diaspora Tamil Community Building Activities 
Political Activities to Find Permanente Solution for Tamil 
India Desk 500.00 
Total Expenses 45,897.95 
Surplus /(Deficit) for the period 44,250.82 
Non Activity Transactions 
Transferred Between US 3,000.00 
Transferred Between Germany 
3,000.00 
Net change in the Fund Balance 41,250.82 


Ministry of Finance Page 11 of 13 


USD 


oe eee De 1 


489.27 
4,208.66 
30,024.30 
3,014.33 
3,091.83 
43,132.86 
eye Kes) 


116,070.88 


டு ॥5 
0.00 


17,500.00 
4,852.18 
25,000.00 
7,781.44 


0.00 


643.77 
57,434.46 


58,636.42 


3,980.00 
0.00 


3,980.00 
54,656.42 


Published on January 19, 2018 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 
Statement of Financial Position USA 
At December 31, 2017 


SE 


Cash 002 
Accounts Receivable 2,750.00 
3,451.62 

Accounts Payable 7,114.89 
VKT Conference Payable 4 
MAP Accruals 14,500.00 
Freedom Charter Con. Payable 20,986.87 
Loans from TGTE Initiative 17,570.48 
69,925.98 

Fund Balances -66,474.36 


Ministry of Finance Page 12 of 13 Published on January 19, 2018 


Ministry of Finance 


TRANSNATIONAL GOVERNMENT OF TAMIL EELAM 


Statement of Income and Expense 
For the Year ended December 31, 2017 


LL PES ER a LE EP ET TIS வளை 


Income 
Members Contribution 
Members Contribution - Jayanthan 
Supporters Contribution 
Shan Sundaram's Art Auction may 15 
Sports and Community Health Ministry Activities 
Fundrasing - Mimi & Boston 


Expenses 
General & Administrative Expense 
Bank Service Charges 
Annual Sitting - May 
Office supplies 
Bad Debt Expense 


Legal Activities to Finding Justice for Tamil 
MAP Honorarium 
Litigation Activities 
Legal Experts Advise - PMO 


Welfare of War Victims, families of Martyrs, and former Cadres 


Diaspora Tamil Community Building Activities 
Berkeley project - O of Cal 
Peace building - C of U 


Political Activities to Find Permanente Solution for Tamil 


India Desk 
Travel Expense 


Total Expenses 


Surplus /(Deficit) for the period 


Non Activity Transactions 
Transferred Between Australia 
Transferred Between Canada 
Transferred Between UK 


Net change in the Fund Balance 


Page 13 of 13 


USA 


Ee 


8,101.00 
20,000.00 
5,850.00 
[20-00 
4,525.00 
7,310.00 


48,956.00 


410.06 
20,042.75 
494.79 
550.00 


11,500.00 
7,500.00 
10,146.66 


1,000.00 
1,250.00 


563.00 
1,700.00 


-6,201.26 


-3,741.66 
-12,296.50 
-3,780.00 


-19,818.16 
13,616.90 
Published on January 19, 2018 


Maveerar Ministry Accounts 


For the period to 31 July 2017 


Maveerar Minstry Uk account 
Income and expenditure account 
For the perod to July 2017 


Income £ 

Sale of tickets 1,085 
Sale of CD/ Cap 560 
Canteen food sale 2,361 


Specific donations:- 


Maveerar family 10,336 
Donation for Jumbers 495 
Other donations Sila 
Flood relief 2,300 
Total income 17,648 


Expenditure 


Purchases (CD/Cap) 1,159 
Jumbers 495 
Maveerar families donation 11,136 
Needy families donation 2,361 
Flood relief 2,300 
Administrative expenses 1,400 
Total Expenditure 18,852 
அமைய பபப ப பப ப்ப பப பபப ப பப பை அ அ அ அ அ ப 
Net Surplus/(Defict) (1,204) 
rR ee 


Page 1 


Maveerar Minstry Uk account 
Balance sheet 
As at 31 July 2017 


Stock 


Less:- 
‘Sundry creditors 


Represented by: 


Net Surplus/(deficit) for the period 


Treasurer:- 
Date:- 


Page 2 


(1,204) 


(1,204) 





Maveerar Minstry Uk account 
Creditors 


CD £650 

Cap 450 

Rs Printers 300 

Thirukuma 300 

Skanthathe 500 
£2,200 

Stock 

CD S50@E1 650 

Cap 722480 345.6 


9956 


Secondary Report 











அமைச்சர்‌ நிமாலுக்கு, 


இதுவரை கிடைத்த பணம்‌ 14750 பவுண்‌ 
செலவு 4,000 பவுண்‌ 
ஈழத்துக்கு (எழமுகை) 5,000 

3,000 

2,700 

10,700 பவுண்‌ 

செலவு 4.000 பவுண்‌ 
கையிருப்பு 50 பவுண்‌ 


தொடர்ந்து வரும்‌ நிதஇுயும்‌, நேரடியாக செய்யும்‌ உதவியும்‌ அறியத்தரப்படும்‌. 


நன்றி 
யோ அன்ரனி 


அமைச்சர்‌ 


Tickets printed : 1000 tickets 
0001 to 1000 (100 books with 10 tickets each) 


26 books ( 260 tickets ) plus 35 individual tickets 
295 tickets total so far received each £ 50.00 


Total £14.750.00 received. 
பபப பப paid for lunch (they gave £2000.00 to poraligal kudumbam directly) 


£5000.00 paid as |” payment 
£3000.00 paid as 2™ payment 
£2700.00 paid as 3” payment 
Total out of my hand 
£14,700 


Completely sold tickets as book with money received 

0001-0010 ( 10) 0011-0020 (10) 0021-0030 (10) 0091-0100 ( 10 ) 
0121-0130 ( 10) 0201-0210( 10) 0221-0230 10) 0241-0250( 10) 
0251-0260 (10) 0271-0280(10) 0314-0320( 10) 0321-0330( 10 ) 
0361-0370( 10) O0401-0410( 10) 0471-0480 (10) 0491-0500 ( 10 ) 
0521-0530( 10) 0541-0550(10) 0591-0600 ( 10) 0611-0620( 10 ) 
0621-0630 (10) 0651-0660 ( 10) 0891-0900 (10) 0971-0980 ( 10 ) 
0981-0990 (10) 0991-1000 ( 10 


LTOZ '₹7 Asensqaj uo paysiqnd 


₹)0 7 9906௮ 


wejoq [ய] JO JUDWUIOAOD 1200105௦11. 
8106 “6 Atenuer uo poysiqng 
souvuly Jo ANstuly :Aq paysiyqnd 


8106 “LE 1200225( 03005 1631 dy} 10] 
139018 jenuuy 





8106 4894 sosusdxy 2 90௦301 328019 
[ஙி 14 THINVL AO யய க) ருப்பு 


aoueul4 Jo //3 ய 


LOZ ‘ZT Aueniqaj uo paysijqnd 


000°SZ 
000°S0E 


000°SL 
000 55 
000 52 
000 06 


000 OF 


000 OF 
000°001 
000 06 
000 06 
000 06 
000 001 
000 0: 


740 ₹ 9880 





$ 001190 ay) 10] (1505 ()/ ஊருயோறடி 


யார 10J ப௦ராபு௦ 9யயய.91 PULY 00 111%1)2% [20110 
99111) யாற AjylunWWOD யார vsodseig 

9910 AIULIOJ றய “வு டர JO [யர “யுக ABAA JO 916]19 ௩ 
யார 100 931180 SUIPULY] 0) SOHIANIY [629] 


9919 9௧11 யாறு இ [உய 


9399350303] 


000-066 


919 pou 

WOpsuly poyuy) 

[06113211௩9 

AUBULIOD) 

910122 10 | 

௦0) 

¢ பிபிடி டுப்‌ 
2௦301 





SLOT “[6 12000523( papua 1037 91) 101 
asuadxy றய 30/03] 3201108105) Jo JUdUID}eIS 


WV TH TWINVLE AO LNGINNAYAOD 10 ப விவ பம்‌ 


aoueul4 ௦ //31ப1/4] 


Ministry of Finance Structure 


Transnational 

Nimal Vinayagamoorthy, Minister 
Neethirajah Thevarajah, Deputy Minister 
Chandran Ramakrishna, Controller 

Sathees Paramalingam, Financial Analyst 
Henry kirubairajah, Communication Chair 
Navaneshan Murugandy, Fundraising Chair 


Australia 
Skandakumar Suppiah, Country Coordinator 


Canada 
Mariyarajah Mariyampillai, Country Coordinator 
Erick Xavier, Special Project Coordinator 


France 


Constan Savarimuthu Aseervatham, Special Project Coordinator 
Sri Rajalingam, Special Project Coordinator 


Gerneny 
Sebastian Thaninayagam, Country Coordinator 


Switzerland 
Jegaseelan Sathasivam, Country Coordinator 


United State 
Surenthra Thurairatnam, Country Coordinator 


United Kingdom 
Shamini Rajanathan, Country Coordinator 


For further contacts: moff@tete.org, 1-416-751-8483. 

















